GOVERNMENT OF TAMIL NADU 

2018 


(Regd . No. TN /CCN /467 /2012 - 14 
[ R . Dis . No . 197 / 2009 . 
Price : Rs . 6 .40 Paise . 


TAM 


TO 


+ 


. 


WE 


NO 


RI 
Am 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ADU 


TRUTHA 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


RIUMPH 


No . 49 ] 


CHENNAI, WEDNESDAY, DECEMBER 5 , 2018 
Karthigai 19, Vilambi, Thiruvalluvar Aandu - 2049 


Part VI — Section 3( a ) 


Notifications issued by cost recoverable institutions of 

State and Central Governments . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


JUDICIAL NOTIFICATIONS 


Pages. 


Insolvency Petitions 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


170 - 183 


[ 169 ] 


DTP _ 49- VI- 3 ( a ) 


170 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 3( a ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


JUDICIAL NOTIFICATIONS 

INSOLVENCY PETITIONS 
முதன்மை சார்பு நீதிமன்றம் , நாமக்கல் 

(I.P . No . 31/2000 ) 

( D. No. 1265 /2018 ) 
No. VI - 3( a )/ 202 / 2018 . 

எஸ் . சோமசுந்தரம் , வயது 52 , த / பெ . செங்கோட்டுவேல் கவுண்டர் , காட்டுக்கொட்டாய் , மல்லியம்பாடி அஞ்சல் , சங்கராபுரம் வட்டம் , 
விழுப்புரம் மாவட்டம் - மனுதாரர் . 


Versus 
1 . ஆர் . அத்தியப்பன் , வயது 45 , த/ பெ .ராமசாமி கவுண்டர் , கொல்லங்காடு , முத்துக்காளிப்பட்டி அஞ்சல் , ராசிபுரம் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 


2 . கே . முத்துசாமி , வயது 40 , த / பெ . கொண்டப்ப நாயக்கர் , பெரிய தொட்டிபட்டி , புளியம்பட்டி கிராமம் , புதுச்சத்திரம் வழி , கல்யாணி 
அஞ்சல் , நாமக்கல் மாவட்டம் . 

3 . ஆர் . மீனாட்சி , வயது 40 , க/ பெ . ராமசந்திரன் , நொச்சிபட்டி பொன்னிகாடு , கல்யாணி அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

4 . பி . இராஜம்மாள் , வயது 45 , க / பெ . பொன்னுசாமி , நொச்சிப்பட்டி பொன்னிகாடு , கல்யாணி அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

5 . பி . சுப்பரமணியம் , வயது 46 , த/ பெ . பழனியப்பன் , புளியம்பட்டி கிராமம் , நொச்சிப்பட்டி பொன்னிகாடு , கல்யாணி அஞ்சல் , நாமக்கல் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

6 . பி . மோகன் , வயது 40 , த/ பெ . பழனியப்பன் , புளியம்பட்டி கிராமம் , நொச்சிபட்டி பொன்னிகாடு , கல்யாணி அஞ்சல் , நாமக்கல் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

7 . கே . திருநாவுக்கரசு , வயது 35 , த/ பெ . கொமரவேல் கவுண்டர் , 85 ஆர் . கொமாரபாளையம் , குருசாமிபாளையம் , இராசிபுரம் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

8 . பி . புள்ளிக் கவுண்டர் , வயது 65 , த/ பெ . பெரியண்ண கவுண்டர் , சேலம் ரோடு திட்டுக் கொட்டாய் , இராசிபுரம் அஞ்சல் , இராசிபுரம் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

9 . பி . பெரியசாமி , வயது 45 , த / பெ . புள்ளி கவுண்டர் , சேலம் ரோடு திட்டுக் கொட்டாய் , இராசிபுரம் அஞ்சல் , இராசிபுரம் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

10 . எம் . தேவராஜ் , வயது 47 , த/ பெ . முத்துசாமி செட்டியார் , எடுத்துவாய் நத்தம் அஞ்சல் , சங்கராபுரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 

11 . ஆர் . இராமசாமி , வயது 63 , த / பெ . ரங்கசாமி கவுண்டர் , பரிசம் அட்டை கொட்டாய் , மல்லியம்பாடி அஞ்சல் , சங்கராபுரம் வட்டம் , 
விழுப்புரம் மாவட்டம் . 

12 . கே . மாணிக்கம் , வயது 40 , த/ பெ . கொமுரு கவுண்டர் , கிழக்கு வலவு , முத்துக்காளிப்பட்டி அஞ்சல் , ராசிபுரம் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

13 . பி . சவுந்தரம் , வயது 45 , க/ பெ . பழனிவேல் , மூணுசாவடி , ஓடைக்காடு , புதுச்சத்திரம் அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

14 . எ . வருதராஜூ , வயது 47 , த/ பெ . அத்தியப்ப கவுண்டர் , காரைகாட்டார் தோட்டம் , கவுண்டம்பாளையம் அஞ்சல் , ராசிபுரம் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

15 . கே . இளையப்ப கவுண்டர் , வயது 65 , த / பெ . கொமுரு கவுண்டர் , நல்லம்மாள் தோட்டம் , முத்துக்காளிப்பட்டி அஞ்சல் , ராசிபுரம் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

16 . ஆர் . வேல்முருகன் , வயது 35 , த/ பெ . ராமசாமி கவுண்டர் , கூச்சிகல்காடு , முத்துக்காளிப்பட்டி அஞ்சல் , ராசிபுரம் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

17 . கே . யாம கவுண்டர் , வயது 45 , த / பெ . காளியண்ண கவுண்டர் , க . எண் .27 , நகர வங்கி தெரு, ராசிபுரம் அஞ்சல் , ராசிபுரம் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

18 . ஜே . வெற்றிவேல் , வயது 40, த/ பெ . கைலாசம் , ஆயிவளத்தார் காடு , முத்துக்காளிப்பட்டி அஞ்சல் , ராசிபுரம் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 


Dec . 5 , 2018 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


171 


19 . மேனேஜர் இந்தியன் வங்கி கச்சராபாளையம் , கள்ளக்குறிச்சி வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 

20 . இ . அண்ணாமலை , வயது 55 , த / பெ . இருசன் , காட்டுகொட்டாய் , வடக்கு நத்தம் கிராமம் கள்ளக்குறிச்சி வட்டம் , விழுப்புரம் 
மாவட்டம் - எதிர்மனுதாரர்கள் . 

புரவென்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் பிரிவுகள் 7 , 10 மற்றும் 13 ன்படி மனுதாரரை நொடிப்பு நிலையர் என பிரகணப்படுத்தியும் , 
இம்மனுவில் பி செட்டியூல்டில் கண்ட மனுதாரரின் சொத்துக்களை நல்ல முறையில் விற்பனை செய்து விகிதாசார முறைப்படிக்கும் , 
சட்டப்படிக்கும் மனுதாரருக்கு கடன் அளித்தவர்களுக்கு வழங்க ஆபிசில் ரிசீவர் அவர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டி மனுதாரர் தாக்கல் 
செய்துள்ள மனுவானது 21 - 1 - 2019 அன்று வாய்தா போடப்பட்டுள்ளது என்பதற்கான அறிவிப்பு . 


சார்பு நீதிமன்றம் , நாமக்கல் , 
2018 நவம்பர் 28 . 


M . E . PADMA , 
முதன்மை சார்பு நீதிபதி . 


(I .P. No. 10/ 2008 ) 
( D . No . 1265/2018 ) 


No. VI- 3( a)/ 203/ 2018 . 


L . Prakash , age 33 , son of Lingappan , residing at Door No. 3/ 12 , Pasapalikadu East , Thottipalayam Village , Erode 
Town , Erode Taluk and District - Petitioner . 


Versus 


1 . Maharajan , age 39 , son of Palanisamy , residing at Door No: 1/173 AB , Palkarar Colony , Periyappati Village , 
Namakkal Taluk and District. 


2 . E . Asokan , age 45 , son of Ettigounder , residing at Door No : 20A , Pathirakali Street , Sandaipettaipudur , Namakkal 
Town . 


3 . V . Sathiyamoorthy , age 54 , son of Vadivel Gounder , residing at Door No: 40D , Surya Garden , Trichy Road , 
Varagurampatti Village , Namakkal Taluk and District . -- Respondents . 


Notice is hereby given under Section 6 and 9 of the Provincial Insolvency Act, that the Petitioner has filed an 
Insolvency petition to adjudge the 1st respondent as an Insolvent, to appoint a receiver to vest the properties of the 
1st Respondent and the said petition stands posted to 21 - 1- 2019 . 


Sub Court , Namakkal, 
28th November 2018 . 


M . E . PADMA , 
Principal Subordinate Judge . 


(I .P. No. 11/ 2013) 
(D . No. 1265/2018 ) 


No. VI - 3( a)/ 204/ 2018 . 

S .Nagarajan , aged 41 years , Son of Sellappa Gounder , residing at 2 /281 , Chinnamuthalaipatty , Muthalaipatty Post , 
Namakkal Taluk and District. -- Petitioner . 


Versus 


1 . Selvi , aged 62 years , Wife of Narayanan , residing at 63A , East Street , North Street Colony , Nallipalayam Post , 
Namakkal Taluk and District. 


2 . Ezhilarasan , aged 28 years , Son of Narayanan , residing at 63A , East Street , North Street Colony , Nallipalayam 
Post , Namakkal Taluk and District . 


3 . Priya , aged 32 years , Wife of Kalaikovan , residing at 7 / 358 , Anaimedu , Kattukottai , Vadacgennimalai Post , Attur 
Taluk , Salem District. 


172 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VISec. 3(a ) 


4 . MinorKavi Rithika , aged 10 years, Daughter of Kalaikovan , residing at 7 / 358 , Anaimedu , Kattukottai , Vadacgennimalai 
Post, Attur Taluk, Salem District. 


5 . Minor Shalini, aged 8 years, Daughter of Kalaikovan , residing at 7 /358 , Anaimedu , Kattukottai, Vadacgennimalai 
Post, Attur Taluk , Salem District. 

Minors are Rep . by their next friend & Guardian , Mother the third Respondent - Respondents 

Notice is hereby given under Section 6 and 9 of the Provincial Insolvency Act, that the petitioner has filed an 
Insolvency petition to adjudge the Respondents 1 & 2 as Insolvent and to vest the properties with the Official Receiver 
and order to take the properties in his possession and the said petition stands posted to 21 - 1- 2019 . 


Sub Court, Namakkal, 
28th November 2018 . 


M . E . PADMA, 
Principal Subordinate Judge . 


(I.P. No. 30/2013) 
(D . No. 1265 / 2018 ) 


No . VI-3 (a )/ 205 / 2018 

D . Gopalakrishnan , age 40 , Son of Dharmalingam , D .No. 10 /83R , Rasikumaripalayam Street, Mohanur Town , Namakkal 
Taluk . — Petitioner. 


Versus 


1. S. Velusamy, age 46 , Son of Sellappan , D .No . 116 , Rasikumaripalayam Street, Mohanur Town, Namakkal Taluk . 
2 . P . Elango , age 60 , D .No. 139 , Kanthamalai Nagar, Mohanur Town, Namakkal Taluk . 
3. Kaliyammal, age 58 , Wife of Elango , D .No . 139, Kanthamalai Nagar, Mohanur Town , Namakkal Taluk . 

4 . Arukani, age 41, Wife of Velusamy, D .No.116 , Rasikumaripalayam Street , Mohanur Town , Namakkal 
Taluk . 

5. Sathyapriya , age 21 , Daughter of Velusamy, D .No. 116 , Rasikumaripalayam Street , Mohanur Town , 
Namakkal Taluk . 


6 . Komatheswari , age 19, Daughter of Velusarny, D .No . 116 , Rasikumaripalayam Street, Mohanur Town , 
Namakkal Taluk . 


7 . Minor. Mowleeswaran , age 16 , Son of Velusamy, D .No . 116 , Rasikumaripalayam Street, Mohanur Town , 
Namakkal Taluk . 


8 . Navaladi, age 40 , Son of Veerappa Gounder, 5 /38 , Ayyampalayam , Kumaripalayam Post, Namakkal Taluk . 
Minor 7th Respondent by guardian appointed in I.A . 36 /2013 , dated : 03 - 03 - 2014 – Respondents. 


Notice is hereby given under Section 6 and 9 of the Provincial Insolvency Act, that the petitioner has filed an 
Insolvency petition to pass an order adjudicate the 1st Respondent as an Insolvent, to appoint official receiver to vest 
the properties of the 1st Respondent and the said petition stands posted to 21 -01- 2019 . 


Sub Court , Namakkal, 
28th November 2018 . 


M .E . PADMA , 
Principal Subordinate Judge . 


(I.P. No . 22 /2014 ) 

( D . No . 1265 / 2018 ) 
No . VI-3 (a )/206 /2018 . 

K . பிரேமா , வயது 26 , க/ பெ . R . குருமூர்த்தி , க . எண் . 3/25 , தெற்கு வீதி , முத்துக்காபட்டி அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . - மனுதாரர் . 


Versus 
1 . K . தனபால் , வயது 45 , த / பெ . கருப்பண்ண ன் , பங்குதாரர் அம்மன் பைனான்ஸ் , பெருமாள் கோவில் வீதி பின்புறம் , சேந்தமங்கலம் 
அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 


Dec . 5 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


173 


2 . K . ரவி , வயது 40, த / பெ . கருப்பண்ண ன் , பங்குதாரர் அம்மன் பைனான்ஸ் , பெருமாள் கோவில் வீதி பின்புறம் , சேந்தமங்கலம் 
அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

3 . R . காமாட்சி , வயது 37 , க/ பெ . ராமு , பெருமாள் கோவில் தெரு, சேந்தமங்கலம் அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

4 . சக்தி , வயது 40 , பங்குதாரர் சக்தி பைனான்ஸ் , ரமேஷ் தியேட்டர் அருகில் , திருச்சி ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

5 . R . தங்கவேல் , வயது 43 , த / பெ . ராசப்பன் , க . எண் . 3/ 184 , கன்னிமார் கோவில் தெரு , வீரணம்பாளையம் அஞ்சல் , ப.வேலூர் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

6 . K . பழனியம்மாள் , வயது 60, க/ பெ . லேட் . கருப்பண்ண ன் , க . எண் . 4/44 , தெற்கு தெரு, முத்தக்காபட்டி அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

7 . D . செந்தில் , வயது 45 , த/ பெ . துரைராஜ் ரெட்டியார் , தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வீதி , வரகூர் அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் - எதிர்மனுதாரர்கள் . 

புரவென்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் பிரிவுகள் 9 மற்றும் 10 - ன்படி மனுதாரரை இன்சால்வென்டாக தீர்மானித்து உத்தரவாக 
வேண்டி தாக்கல் செய்துள்ள மனுவானது 21 - 1 - 2019 அன்று வாய்தா போடப்பட்டுள்ளது என்பதற்கான அறிவிப்பு . 


சார்பு நீதிமன்றம் , நாமக்கல் , 
2018 நவம்பர் 28 . 


M . E. PADMA , 
முதன்மை சார்பு நீதிபதி . 


(I.P. No. 25 /2014 ) 
( D . No . 1265 /2018 ) 


No. VI- 3(a )/207 /2018 . 

ஜீ . வீரண்ண ன் , வயது 
நாமக்கல் மாவட்டம் . - மனுதாரர் . 


36 , த / பெ . கணேசன் , க . எண் . 4/140 , அன்னை 


சத்யா நகர் , என் . கொசவம்பட்டி , 


Versus 
1 . காளியம்மாள் , வயது 60 , க/ பெ . பெருமாள் , க. எண் . 6/731 , பொன்விழா நகர் , வசந்தபுரம் அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 


2 . ராதிகா, வயது 35 , க / பெ . சரவணன் டேங்க் , வி . ஐ .பி . நகர் , முதலைப்பட்டி , நாமக்கல் வட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் . 

3 . விஸ்னு, வயது 30, த/ பெ . வரதராஜலு , க . எண் . 46/பி1, சினிவாஸ் அபார்ட்மெண்ட் , ஏ. எஸ் .பேட்டை , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

4 . சுந்தரமூர்த்தி , வயது 25 , த/ பெ . பெரியசாமி , க . எண் . 4/ 113 , அண்ணாநகர் , ரெட்டிப்பட்டி அஞ்சல் , நாமக்கல் மாவட்டம் . 

5 . பெருமாள் , வயது 30 , த / பெ . பெரியசாமி , க . எண் . 9/ ஏபி11 , செட்டிகுலத் தெரு , கோட்டை , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

6 . பன்னீர்செல்வம் , வயது 35 , க / பெ . பெரியசாமி , க . எண் . ஏபி10 , செட்டிக்குலத் தெரு , கோட்டை , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் - எதிர்மனுதாரர்கள் . 

புரவென்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் பிரிவுகள் 10 - ன்படி மனுதாரரை இன்சால்வெண்ட்டாக தீர்மானித்து தக்க உத்தரவு பிறப்பிக்க 
மனுதாரர் தாக்கல் செய்துள்ள மனுவானது 21 - 1 - 2019 அன்று வாய்தா போடப்பட்டுள்ளது என்பதற்கான அறிவிப்பு . 


சார்பு நீதிமன்றம் , நாமக்கல் , 
2018 நவம்பர் 28 . 


M . E . PADMA , 
முதன்மை சார்பு நீதிபதி . 


( I.P. No . 37/ 2014 ) 

(D . No . 1265/2018) 
No . VI -3(a )/208/2018 . 

1 . ஜெயம்மாள் , வயது 55 , க / பெ . பொன்னுசாமி , க . எண் . 2 /279, வேலகவுண்டம்பட்டி மெயின் ரோடு , மருக்கலாம்பட்டி அஞ்சல் , 
திருச்செங்கோடு வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . - மனுதாரர் . 


Versus 
1 . ஜெயக்குமார் , வயது 38 , த / பெ . குமரேசன் ( எ ) பழனியப்பன் , பூச்சக்காடு , இளநகர் கிராமம் , திருச்செங்கோடு வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 


174 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3( a ) 


2 ஆக பாத்தியப்பட்ட மனு சொத்தை, சார்பதிவாளர் அலுவலகத்தில் பால் ஒரு கிரையம் ஆவமை 


2 . பி . பழனிசாமி , வயது 55 , த / பெ . பெரியண்ண கவுண்டர் , தும்மங்குறிச்சி , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

3 . மாலதிகுமார் , வயது 32 , க / பெ . முத்துக்குமார் , க . எண் . 40பி , கே . கே .பி . தெரு , ஏ .எஸ் . பேட்டை , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் - எதிர்மனுதாரர்கள் . 

புரவென்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் பிரிவுகள் 6 மற்றும் 9 ன்படி 1- ம் எதிர்மனுதாரரை நொடித்தவர் (Insolvent ) என தீர்மானித்து 
1 - ம் எதிர்மனுதாரருக்கு கிரையம் மூலம் பாத்தியப்பட்ட மனு சொத்தை அண்டிமாண்டு கடனை ஏமாற்றும் கெட்ட எண்ணத்தில் 2 - ம் 
எதிர்மனுதாரர் பெயரில் கிரைய ஆவணம் எழுதி நாமக்கல் ஜாயிண்ட் 1 சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்த கிரைய ஆவணம் 
எண் 2423/2014 எண்ணாக பதிவு செய்தும் , மேற்படி 2 - ம் எதிர்மனுதாரர் 3 - ம் எதிர்மனுதாரர் பெயரில் ஒரு கிரையம் ஆவணம் 
எழுதி கொடுத்து மேற்படி கிரைய ஆவணம் நாமக்கல் ஜாயிண்ட் 1 சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள கிரைய ஆவண 
எண் 2532/ 2014 ஆகிய மேற்படி கிரைய ஆவணங்கள் செல்லதக்கதல்ல என்றும் , மனு சொத்தை அபிஷியல் ரிசீவர் வசம் ஒப்படைக்க வகை 
செய்து உத்திரவு பிறப்பிக்கும் படி மனுதாரர் தாக்கல் செய்துள்ள மனுவானது 21 - 1 - 2019 அன்று வாய்தா போடப்பட்டுள்ளது என்பதற்கான 
அறிவிப்பு. 


சார்பு நீதிமன்றம் , நாமக்கல் , 
2018 நவம்பர் 28 . 


M . E . PADMA , 
முதன்மை சார்பு நீதிபதி . 


( I.P . No. 4/ 2015 ) 

( D . No . 1265 / 2018 ) 
No. VI-3( a)/ 209/2018 . 

B . Periyasamy , age 36 , son of Balasubramani , 1 / 2- 166 Main Road , Koppampatty Thuraiyur Taluk , Trichy District . 
Petitioner. 


Versus 


Ramas 


nas 


A . 


I . Perumal , age 70 , son of Periya Gounder, residing at Vagurampatty Village & Post Namakkal Taluk , & District . 
2 . Ramasamy, age 75, son of Ramasamy, residing at Sengaligoundanur Village & Post , Namakkal Taluk & District. 
3. Ganesan , age 70, son of Chinna gounder, residing at Periyur Village & Post, Namakkal Taluk , & District. 

Sriram , age 60 , son of Sekar, residing at Nallipalayam Village & Post, Namakkal Taluk & District. 
5 . The Manager , Amman Finance , Main Road , Koppampatty, Thuraiyur Taluk , Trichy District . 

6 . The Manager , Arul Murugan Finance , by its Manager Main Road , Vairichettypalayam , Thuraiyur Taluk , Trichy 
District . 

7 . The Manager, Lakshmi Finance , Opp to: Pandiyan Lathe works , Uppilipuram , Thuraiyur Taluk , Trichy District. 
8 . The Manager , Sriram Finance , Thuraiyur Taluk , Trichy District . 


9 . The Manager , Karpagam Finance , Main road , Koppampatty, Thuraiyur Taluk , Trichy District . 
10 . N . S .Kumar , Manager , Friends Chit Funds , Koppampatty, Thuraiyur Taluk , Trichy District . 


11 . The Manager , Sri Ramajayam Chit Funds , Vairichettypalayam , Thuraiyur Taluk , Trichy District. 


12 . Elangovan , age 43, son of Karupannan , Pichayee Kovil Street , Uppilipuram , Thuraiyur Taluk , Trichy District . 


13 . Srinivasan , age 47 , son of Kandasamy , Muthayanallur , Valavanthi Post, Musiri Taluk , Trichy District . 


14 . Venkatesan , age 35 , son of Thangavel, Manager Mahalakshmi Finance , Near MSK Mahal , Thammampatty , Main 
Road , Thuraiyur Taluk , Trichy District. 

15. Paramaligam , age 40 , son of Adaikkam , Thuraiyur Taluk , Trichy District. 

16 . Natarajan Manager , Sri Nidi Finance , age 43 , son of Ramalingam , Bus Stand , Uppiliapuram , Thuraiyur Taluk , 
Trichy District . 


17 . C .R . Rajendran , age 57 , son of Rangarajan , Sivan Kovil Street , Koppampatty, Thuraiyur Taluk , Trichy District . 
18 . Saptariji, age 47 , son of Sivasubramanian, Main Road , Koppampatty , Thuraiyur Taluk , Trichy District -- Respondents 


Dec. 5 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


175 


Notice is hereby given under Sections 4 , 5 , 7 , 10 and 13 of the Provincial Insolvency Act, that the petitioner has 
filed an Insolvency petition to adjudge the petitioner as insolvent and to take lawful action and fix time for discharge 
and grant further all the equitable relief and reliefs in this regard and the said petition stands posted to 21- 1 - 2019 . 


Sub Court, Namakkal , 
28th November 2018 . 


M . E . PADMA, 
Principal Subordinate Judge. 


(I. P. No . 6/ 2015 ) 
(D . No. 1265/2018 ) 


No. VI- 3 ( a)/ 210/ 2018 . 


Late Periyasamy , residing at 4/ 311B , P . Alanganatham Village and Post , 


Veeramalai , aged 37 years , son of 
Namakkal Taluk and District . -- Petitioner . 


Versus 


1 . 
District . 


Murugesan , aged 45 years , son of 


Sellan , residing at South Street , P . Alanganatham , Namakkal Taluk and 


2 . Senthilkumar, aged 30 years , son of Subramani, residing at 3/763, Jai Nagar, N . Kosavampatty Post, Namakkal 
Taluk and District. 


Sanga Pillai , residing at No. c2 , SIDCP Industrial Estate , Paramathy Road , 


3 . Vijayan , aged 36 years , son of 
Namakkal Town . 


4 . Selvaraj, aged 37 years , son of Veerappan , residing at 5/ 5 P . Alanganatham Village and Post , Namakkal Taluk 
and District. 


5 . Kannan , aged 39 years , son of Ponnambalam , residing at Near Mariamman Kovil Street , P . Alanganatham 
Village and Post , Namakkal Taluk and District. -- Respondents . 


Notice is hereby given under Sections 7 and 10 of the Provincial Insolvency Act, that the petitioner has filed an 
Insolvency petition for adjudicating the Petitioner as an Insolvent and order vesting of his properties with the Official 
Receiver, Namakkal and the said petition stands posted to 21- 1- 2019 . 


Sub Court , Namakkal , 
28th November 2018 . 


M . E . PADMA , 
Principal Subordinate Judge. 


(I. P. No . 8 / 2015 ) 

( D . No . 1265/2018) 
No. VI - 3(a )/ 211/2018 . 

D . சிவகுமார் த/ பெ . ஏ . துரைசாமி , க . எண் . 13 / 25 , டி. கே .சி .வீதி , நாமக்கல் டவுன் , நாமக்கல் மாவட்டம் . - மனுதாரர் . 


Versus 
1 . திருமதி பைனான்ஸ் பை அதன் நிர்வாக பங்குதாரர் , குட்டை மேலத்தெரு , ஆர்.பி . புதூர் , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

2 . ஸ்ரீஅய்யனார் கேபிடல்ஸ் பை அதன் நிர்வாக பங்குதாரர் , க . எண் 123 , சேலம் ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . | 

3 . ஸ்ரீ அய்யனார் இன்வெஸ்மென்ட் பை அதன் நிர்வாக பங்குதாரர் , க . எண் 123 , சேலம் ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

4 . திருமலை பைனான்ஸியர் பை அதன் நிர்வாக பங்குதாரர் , பழைய எண் 64 , புதிய எண் . 46சி , நந்தவன தெரு , நாமக்கல் டவுன் , 
நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

5 . ஸ்ரீசபரிவாசா பைனான்ஸ் பை அதன் நிர்வாக பங்குதாரர் , க .எண் 93 , கடைவீதி , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

6 . ஸ்ரீனிவாசா பைனான்ஸ் பை அதன் நிர்வாக பங்குதாரர் , கனரா பேங்க் கீழ் தளம் , திருச்சி ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

7 . மகாலட்சுமி பைனான்ஸ் பை அதன் நிர்வாக பங்குதாரர் , க . எண் 51 சி , துறையூர் ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 


176 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3( a ) 


8 . ஜெயக்குமார் , வயது 35 , த/ பெ .நாகேஸ் , அழகு நகர் , திருச்சி ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

9 . தர்மலிங்கம் , வயது 45 , த/ பெ . ராமசாமி , க . எண் 5/ 178, 11வது தெரு , சுவாமி நகர் , மோகனூர் ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

10 . சங்கீதா , வயது 45 , க / பெ .முருகன் , க . எண் 5/1454 , ஜீ1, ஸ்ரீராம் நகர் , சுவாமி நகர் வழி மோகனூர் ரோடு , நாமக்கல் டவுன் , 
நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

11 . ராஜா , வயது 22 , த/ பெ .தங்கராஜ் , உமா கிளாஸ் ஒர்க்ஸ் , நான்கு தியேட்டர் அருகில் , சேலம் ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

12 . விஜயா , வயது 30 , க/ பெ . அருணகிரி , முனியப்பன் கோவில் அருகில் , களங்காணி அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

13 . பூபதி , வயது 25 , த / பெ . கணபதி , க . எண் 43 , மாரியம்மன் கோவில் தெரு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

14 . கமல்பாட்ஷா , வயது 40 , த/ பெ . சாம்பாட்ஷா , க . எண் 37 , கந்து முத்துசாமி தெரு, நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

15 . M .P . முருகேசன் , வயது 60 , த/ பெ . ராமசாமி , முருகேசன் மட்டன் ஸ்டால் , க . எண் 13/ 25 , டி. கே .சி . வீதி , நாமக்கல் டவுன் , நாமக்கல் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

16 . V . சுதாகர் , வயது 40 , த/ பெ . வருதராஜன் , க .எண் 112ஏ , சுப்ரமணியபுரம் , 4வது தெரு , நடராஜபுரம் நாமக்கல் டவுன் , நாமக்கல் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

17 . யூனியன் பேங்க் ஆப் இந்தியா பை அதன் மேலாளர் , ரமேஷ் தியேட்டர் எதிரில் , திருச்சி ரோடு நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் - எதிர்மனுதாரர்கள் . 

புரவென்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் பிரிவுகள் 6,9,10 மற்றும் 13 - ன்படி மனுதாரரை இன்சால்வெண்ட்டாக தீர்மானித்து தக்க 
உத்தரவு பிறப்பிக்க மனுதாரர் தாக்கல் செய்துள்ள மனுவானது 21 - 1 - 2019 அன்று வாய்தா போடப்பட்டுள்ளது என்பதற்கான அறிவிப்பு . 


சார்பு நீதிமன்றம் , நாமக்கல் , 
2018 நவம்பர் 28 . 


M . E . PADMA , 
முதன்மை சார்பு நீதிபதி . 


(I. P. No . 15/ 2015 ) 
( D . No. 1265/2018 ) 


No. VI- 3( a )/ 212 / 2018 . 


Raju , aged 57 years , son of Pulligounder, D .No.69 , Tiruchengode Main Road , Namakkal Taluk and District. -- Petitioner. 


Versus 


1 . K . Muthukrishnan (Debtor ) , age 58 , son of Karuppudayar , D .No .4/ 459 , Ganga Nagar , Thuraiyur Road , Reddipatty 
Village , Namakkal Taluk . 


2 . N Selvarajan (Purchaser) , age 40 , son of Nachimuthu , D .No . 11 / 23B , Sellipalayarn , Oruvandur Post , Namakkal 
Taluk . -- Respondents . 


Notice is hereby given under Sections 6 and 9 of the Provincial Insolvency Act, that the petitioner has filed an 
Insolvency petition to adjudge the 1st Respondent as an insolvent and the said petition stands posted to 21- 1 - 2019 . 


Sub Court , Namakkal, 
28th November 2018 . 


M . E . PADMA , 
Principal Subordinate Judge . 


(I.P. No. 33 /2015 ) 

( D . No . 1265/ 2018 ) 
No . VI -3(a)/213/2018 . 

செந்தில் , வயது 30 , த / பெ . லோகநாதன் , க .எண் .5/ 91 , அல்லாளபுரம் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . - மனுதாரர் . 


Dec . 5 , 2018 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


177 


Versus 
1 . மகேஸ்வரி, வயது 40 , க / பெ . பழனியப்பன் , அல்லாளபுரம் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

2 . மணிகண்டன் , வயது 30 , த / பெ . சாமிநாதன் , ஓம் சக்தி கோவில் அருகில் , கொண்டம்பட்டி , கரடிப்பட்டி அஞ்சல் , நாமக்கல் வட்டம் 
மற்றும் நாமக்கல் மாவட்டம் . 

3 . லட்சுமி , வயது 50 , க/ பெ . கதில்வேல் , கிழக்குத்தெரு , அல்லாளபுரம் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

4 . சின்னுசாமி , வயது 47 , த / பெ . மாணிக்கம் , போயர்தெரு , அல்லாளபுரம் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

5 . தங்கராசு , வயது 55 , த / பெ . மாணிக்கம் , போயர்தெரு , அல்லாளபுரம் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

6 . குப்பாயி , வயது 55 , க / பெ . ராமசாமிகவுண்டர் , வடக்குதெரு , அல்லாளபுரம் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

7 . குப்புசாமி , வயது 55 , த/ பெ . முத்துக்கவுண்டர் , வடக்குதெரு அல்லாளபுரம் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

8 . அங்காயி , வயது 58 , க / பெ . கந்தசாமி , கிழக்குதெரு அல்லாளபுரம் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

9 . சேகர் , வயது 35 , த/ பெ . குப்புசாமி , கிழக்குதெரு அல்லாளபுரம் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

10 . நந்தினி , வயது 25 , க/ பெ . சங்கர் , இந்திரகாந்தி நகர் , காதப்பள்ளி அஞ்சல் , நாமக்கல் வட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் . 

11 . சரவணன் , வயது 40 , த / பெ . நாகுல் , நாயக்கர் தெரு , மஞ்சநாயக்கனூர் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

12 . காளியம்மாள் , வயது 40 , த/ பெ . சீனிவாசன் , கிழக்கு தெரு , எரையம்பட்டி , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

13 . சித்ரா, வயது 35 , க / பெ . சுப்பரமணி , அருந்ததியர் தெரு , காட்டூர் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . 

14 . பெரியண்ணன் , வயது 50 , த/ பெ . குழந்தப்ப கவுண்டர் , அல்லாளபுரம் , பொம்மம்பட்டி அஞ்சல் , திருச்செங்கோடு வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . - எதிர்மனுதாரர்கள் . 

புரவென்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் பிரிவுகள் 9 மற்றும் 10 - ன்படி மனுதாரரை இன்சால்வெண்ட்டாக தீர்மானித்து தக்க உத்தரவு 
பிறப்பிக்க மனுதாரர் தாக்கல் செய்துள்ள மனுவானது 21 - 1 - 2019 அன்று வாய்தா போடப்பட்டுள்ளது என்பதற்கான அறிவிப்பு . 


சார்பு நீதிமன்றம் , நாமக்கல் , 
2018 நவம்பர் 28 . 


M .E. PADMA , 
முதன்மை சார்பு நீதிபதி . 


(I.P. No . 40/2015 ) 
( D . No . 1265/2018 ) 


No. VI- 3(a)/ 214/ 2018 . 


1 . Kamaraj , aged 31 years , Son of Kamachi Kandar , residing at Subbannan Colony , Bhagavathiaman Kovil Near , 
Pothanur Post , Paramathi Velur Taluk , Namakkal District . 


2 . K . Sumathira , aged 27 , Wife of Kamaraj , residing at Subbannan Colony , Bhagavathiaman Kovil Near , Pothanur 
Post , Paramathi Velur Taluk , Namakkal District . -- Petitioners /Debtors . 


Versus 
1 . The Managing Partner, Amuthasurabi Finance , office at 15/147A , Bye-Pass Road , P.Velur, Namakkal District . 

2 . Sarasu , aged 45 years, Wife of Marukandi, residing at Ducks Stall, MGR . Statue, 7th Ward , Pothanur Post, 
Paramathi Velur Taluk , Namakkal District . 

3 . Thulasimani , aged 37 years , Wife of Arunachalam , residing at Ducks Stall , Selvi Moving Star Near , 7th Ward , 
Pothanur Post , Paramathi Velur Taluk , Namakkal District . 


178 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 3(a ) 


4 . P . Saravanan , aged 35 years , Son of Pandiyan , residing at MGR . Statue Santhu , 7th Ward , Vinayagar Kovil 
Near, Pothanur Post, Paramathi Velur Taluk , Namakkal District. 


5 . Suresh , aged 30 years , Son of Murugesan , residing at MGR . Statue Santhu , 7th Ward , Kuttai, Pothanur Post, 
Paramathi Velur Taluk , Namakkal District. 

6 . Lakshmi, aged 45 years, Daughter of Thiyagarajan , residing at Vasantha pipe Company upstair , Main Road , 
7th Ward , Pothanur Post, Paramathi Velur Taluk , Namakkal District. 

7 . Sathya , aged 29 years, Daughter of Murugesan , residing at Vasantha pipe Company, Main Road , Pothanur 
Post, Paramathi Velur Taluk , Namakkal District. 

8 . Thamarai, aged 32 years, Daughter of Murugesan , residing at Vasantha pipe Company , Main Road , Pothanur 
Post, Paramathi Velur Taluk , Namakkal District. 

9 . Sundaram , aged 49 years , Son of Kandasamy, residing at MGR . Statue Near, Vinayagar Kovil , Pothanur Post , 
Paramathi Velur Taluk , Namakkal District. 

10 . Maragatham , aged 39 years , Wife of Late Manikkam , residing at MGR . Statue Near, Vinayagar Kovil, Pothanur 
Post, Paramathi Velur Taluk , Namakkal District. 

11. Sumathi, aged 32 years , Wife of Saravanan , 7th Ward , Poththagaran Thottam , Karuppanarar Kovil, Pothanur 
Post , Paramathi Velur Taluk , Namakkal District. 

12 . Sampooranam , aged 36 years, Daughter of Kandasamy, 7th Ward , Poththagaran Thottam , Mariyamman Kovil 
Near, Pothanur Post, Paramathi Velur Taluk , Namakkal District. 

13 . Prema ( A ) Manimekalai, aged 31 years , Wife of Mani, residing at Karuppanar Kovil Near, Ellaimedu , Mohanur 
Road , Paramathi Velur Taluk , Namakkal District. 

14 . Ravi, aged 42 years , Son of Muthusamy, residing at College Road , Nalliyampalayam , Paramathi Velur Taluk, 
Namakkal District. 

15 . Kumaravel, aged 34 years , Son of Muthusamy, residing at Near Water Dank , Pothanur Post, Paramathi 
Velur Taluk , Namakkal District. 

16 . Senthil, aged 32 years , Son of Veerappan , residing at 7th Ward , Pothanur Post, Paramathi Velur Taluk , Namakkal 
District 

17 . Gunasekar, aged 50 years , Son of Jaganathan , residing at Selvi Moving Star Near, Pothanur Post , Paramathi 
Velur Taluk, Namakkal District. 

18 . Viji, aged 32 years , Son of M .G .R , residing at Gokulam School Near, 7th Ward , Pothanur Post, Paramathi 
Velur Taluk, Namakkal District. — Respondents /Creditors . 


Notice is hereby given under Section 7 and 10 of the Provincial Insolvency Act, that the petitioner has filed an 
Insolvency petition to adjudge the Petitioners as Insolvent and the said petition stands posted to 21- 1 - 2019. 


Sub Court, Namakkal, 
28th November 2018 . 


M . E . PADMA , 
Principal Subordinate Judge . 


(I.P . No. 18 /2016 ) 
(D . No. 1265 /2018 ) 


No. VI- 3 (a )/215 / 2018 . 


P . Mani, aged 40 years , Son of Periyasamy, residing at 1 /52 , M .G . R . Nagar, Periyapatty Road , Namakkal Taluk 
and District. — Petitioners. 


Versus 


1. K . Manoharan , aged 45 years, Son of Kumarasamy, residing at 5 / 182, Swamy Nagar, 2nd Street, Mohanur 
Road , Namakkal Taluk and District. 


2. 


R . Ganesan , aged 49 years, Son of Ramasamy, residing at Kalangani Village, Taluk and District. 


3 . Balakrishnan , aged 47 years , Son of Ramasamy, residing at Pillayar Koil Street, Ganesapuram , Namakkal Town , 
Namakkal Taluk and District. — Respondents. 


Dec . 5 , 2018 ] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


179 


Notice is hereby given under Sections 6 and 9 of the Provincial Insolvency Act, that the petitioner has filed an 
Insolvency petition to adjudge the 1st Respondent as an insolvent and the said petition stands posted to 21- 1.2019 . 


Sub Court , Namakkal , 
28th November 2018 . 


M . E . PADMA , 
Principal Subordinate Judge. 


(I.P. No. 20 /2016 ) 

(D . No. 1265/2018 ) 
No. VI-3(a )/216/2018 . 

எல் . பிரகாஷ், வயது 41 , த / பெ . லிங்கப்பன் , க . எண் . 3/214 , கொண்டிசெட்டிபட்டி , பெரியப்பட்டி அஞ்சல் , நாமக்கல் வட்டம் . - மனுதாரர் . 


Versus 


1 . ராணி , வயது 48 , க / பெ . லேட் கண்ணையா , க . எண் . 4 /202 , கருப்பட்டிபாளையம் , நல்லிபாளையம் அஞ்சல் , நாமக்கல் வட்டம் . 

2 . மைனர் சாமுவேல் , வயது 17 , த/ பெ . லேட் கண்ணையா, க . எண் . 4/202 , கருப்பட்டிபாளையம் , நல்லிபாளையம் அஞ்சல் , நாமக்கல் 
வட்டம் . (2ம் மைனர் எதிர் மனுதாரர் கார்டியன் தாயார் ராணி ) 

3 . ரஞ்சிதம் , வயது 77 , க/ பெ . லேட் முனியாண்டி செட்டியார் , க . எண் . 187 , சோலைமலை அய்யனார் கோவில் தெரு, தேனி அள்ளி 
நகரம் , தேனி வட்டம் , தேனி மாவட்டம் . 

4 . கே . அய்யாவு , வயது 44 , த/ பெ . காளியண்ண ன், க . எண் . 2/71, புதுவேளாளர் தெரு, கீரம்பூர் அஞ்சல் , நாமக்கல் தாலூக்கா . 
5 . ஜெயக்குமார் , வயது 47 , த / பெ . பழனி, க .எண் 1/130 , ராமசாமி நகர் , பெரியப்பட்டி அஞ்சல் , நாமக்கல் தாலூக்கா. - எதிர்மனுதாரர்கள் . 

புரவென்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் பிரிவுகள் 6 மற்றும் 9 ன்படி 1 - ம் எதிர்மனுதாரரை நொடிப்பு நிலை அடைந்தவராக (Insolvent ) 
தீர்மானம் செய்து உத்தரவு பிறப்பித்தும் , மனு சொத்தை அபிஷியல் ரிசீவர் வசம் ஒப்படைக்க தக்க உத்தரவு பிறப்பிக்கும் படி மனுதாரர் 
தாக்கல் செய்துள்ள மனுவானது 21 - 1 - 2019 அன்று வாய்தா போடப்பட்டுள்ளது என்பதற்கான அறிவிப்பு . 


சார்பு நீதிமன்றம் , நாமக்கல் , 
2018 நவம்பர் 28 . 


M . E . PADMA , 
முதன்மை சார்பு நீதிபதி , 


(I.P. No. 27/2016 ) 
(D . No . 1265/ 2018 ) 


No. VI- 3( a )/ 217/ 2018 . 


P . Natarajan , aged 50 , Residing at 5 , Palaniyandi Street , Tiruchengode Road , Namakkal Taluk and District. - Petitioner . 


Versus 


1 . N . Sathish , aged 34 , Son of Natarajan , residing at T.168 , Thirukattuthurai Village , Karappalayam , Nadaiyanoor 
Post , Aalamaramedu , Karur Taluk and District . 


2 . 
District. 


N . Chitra , aged 38 , Wife of Natarajan , residing at Ayyankadu , Ranganaickenpalayam , Namakkal Taluk and 


3 . Mythili, aged 40 , Wife of Subramaniam , residing at 3/ 121 , Sengapalli , Kathapalli , Namakkal District. 
4 . Subramanian , aged 45 , Son of Ponnusamy , residing at 3/ 121 , Sengapalli , Kathapalli , Namakkal District . 
5 . Vijayalakshmi , aged 40 , Wife of Ponnalagan , residing at 2/ 300 , Sathya Nagar , Mudalaipatti Pudur , Namakkal. 
6 . Ragunath , aged 40 , Son of Subramanian , residing at 3/121, Sengapalli, Kathapalli, Namakkal District . 


7 . Ponnalagan , aged 45 , Son of Ramasamy , 2 / 300 , Sathya Nagar , Mudalaipatti Pudur , Namakkal . 

8 . Thangamani , aged 40 , Wife of Ponnusamy , residing at 107C .Vadugar Street , Mohanur , Namakkal Taluk and 
District . 


9 Arul , aged 38 , Son of Ramasamy , residing at 3/ 93A Mattaiparaipudur , Kathapalli , Namakkal Taluk and District . -- 
Respondents . 


180 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec. 3(a ) 


Notice is hereby given under Sections 9 and 10 of the Provincial Insolvency Act, that the petitioner has filed an 
Insolvency petition to adjudge the 1st respondent as an insolvent and vest the properties of 1st Respondent with the 
official receiver and the said petition stands posted to 21 - 1 - 2019 . 


Sub Court, Namakkal, 
28th November 2018 . 


M .E . PADMA , 
Principal Subordinate Judge . 


(I.P. No. 1/2017 ) 

(D . No . 1265/2018) 
No. VI -3 (a )/218 / 2018. 

Ramasamy, age 60, Son of Subbarayan , Porasapalayam , Siluvampatti Village, Namakkal Taluk, Namakkal District . 
Petitioner 


Versus 


1. Subbarayan , age 62, Son of Kolanda gounder, Vannankadu , Porasapalayam , Siluvampatti Village and Post, 
Namakkal Taluk, Namakkal District . 


2 . Veerappan , age 55 , Son of Kolanda Gounder, D .No .3 / 134 - A , Porasapalayam , Siluvampatti Village and Post, 
Namakkal Taluk , Namakkal District. 


3 . Mani, age 45 , Son of Periya Pillai, West Thottam , Porasapalayam , Siluvampatti Village and Post, Namakkal 
Taluk , Namakkal District. 


4 . Sattam Ramasamy alias Ramasamy, age 60 , Son of Periyasamy, Porasapalayam , Siluvampatti Village and 
Post, Namakkal Taluk , Namakkal District. 


5 . 


Chithra , age 45 , Wife of Thangarasu , Kanakkampalayam , Siluvampatti Post , Namakkal Taluk , Namakkal District . 


6 . Natesan , age 65 , Son of Kandasamy, Coir Shop , Poundary Street, Opposite to Kottai Road, Namakkal Town , 
Namakkal Taluk, Namakkal District . 


7 . Subramani, age 53, Son of Kandasamy, D .No .138A , Gandhamalai Nagar, Mohanur Town , Namakkal Taluk, 
Namakkal District. 


8 . Dhanasekaran , age 42 , Son of Karuppannan , Near Elango Mandapam , Mohanur Road , Namakkal Town , 
Namakkal Taluk , Namakkal District. 


9. Selvarani, age 50 , Wife of Mani alias Annammar Mani, Thummankurichi Village & Post, Namakkal Taluk, 
Namakkal District. 

10. Mohanbabu , age 40 , Son of Chinnasamy, Nallipalayam , Opposite . Govt. Hr. Sec School (North ), Namakkal 
Taluk , Namakkal District. 


11. Shanmugam , age 42, Son of Karuppannan , Reddiyar Street, Keerambur, Keerambur Village & Post, Namakkal 
Taluk , Namakkal District. 

12. Shankar, age 40 , Son of Ramalingam , Thuraiyur Road, Ganeshapuram , Namakkal Town, Namakkal Taluk , 
Namakkal District. 


13. Palaniappan , age 65 , Son of Ramasamy, D .No. 2 / 192 , Chinnamudalaipatti, Mudalaipatti Post, Namakkal Taluk, 
Namakkal District. 


14 . Selladurai, age 46 , Son of Chinnasamy, D .No . 2/92 , Eraiyampatti, Bommampatti Post, Tirchengode Taluk, 
Namakkal District. 


15 . Varathan , age 65 , Son of Raman , Porasapalayam , Siluvampatti Post, Namakkal Taluk , Namakkal District. 


16 . Dhanabalan , age 40 , Son of Ramasamy, West Thottam , Siluvampatti Village & Post , Namakkal Taluk , Namakkal 
District 


17 . V.K .R . Finance , Rep by its Managing Partner K . Periyasamy, age 45, Son of Kaliyannan , Office at 6 / 334 , 
Paramathy Road , Namakkal Town, Namakkal Taluk , Namakkal District. 


Dec . 5 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


181 ) 


18 . Vetri Finance , Rep by its Managing Partner Ramalingam , age 48 , Son of Nachiyannan , Office at 361/ 114 , 
Sandhaipettai Puthur , Paramathy Road , Namakkal Town , Namakkal Taluk , Namakkal District . 


19 . Vetri Investments , Rep by its Managing Partner Ramalingam , age 48 , Son of Nachiyannan , Office at 361/ 114 , 
Sandhaipettai Puthur , Paramathy Road , Namakkal Town , Namakkal Taluk , Namakkal District . 


20 . Jayakrishna Finance , Rep by its Managing Partner Chinnapaiyan , age 48 , Son of Kolanthan , Office at 14 / 1 , 
Ramaammithram complex , Opp . to Uzhavar Sanathi , Kottai Road , Santhaipettai pudur , Namakkal Town , Namakkal Taluk , 
Namakkal District. 


21 . Sri Lakshmi Finance , Rep by its Managing Partner Dhanasekaran , age 47 , Son of Karuppannan , Office at 
107 / 75A , Santhaipettai Pudur , Namakkal Town , Namakkal Taluk , Namakkal District . 


22 . Sri Dhanalakshmi Finance , Rep by its Managing Partner Saravanan , age 43 , Son of Karuppannan , Office at 
D . No . 107 / 75A , Santhaipettai Pudur , Namakkal Town , Namakkal Taluk , Namakkal District , 


23 . Sri Thiruchendur Murugan Finance, Rep by its Managing Partner S . Ravikumar , age 45 , Son of Chinnusamy , 
Office at D .No . 1 /102 / 1 Nallipalayam , Nallipalayam Village & Post , Namakkal Taluk , Namakkal District . 


24 . Vetrimurugan Finance , Rep by its Managing Partner C . Mohanbabu , age 45 , Son of Chinnusamy , office at 
3675 /130 Salem Road , Near Vee . Su Mani Petrol Bunk , Namakkal Town , Namakkal Taluk , Namakkal District . 


25. Kotak Mahindra Bank, Rep by its Branch Manager, Salem Road , Namakkal Town, Namakkal Taluk, Namakkal 
District . -- Respondents . 


Notice is hereby given under Section 6 , 10 and 13 of the Provincial Insolvency Act, that the petitioner has filed an 
Insolvency petition to pass an order to adjudge petitioner as an insolvent and the said petition stands posted to 21- 1-2019 . 


Sub Court , Namakkal, 
28th November 2018 . 


M . E . PADMA , 
Principal Subordinate Judge . 


( I.P. No . 6/ 2018 ) 

(D . No. 1265/12018 ) 
No VI-3(a)/ 219/ 2018 . 

குமார் , வயது 52 , த / பெ . லேட் . வேங்கடம் , பொன்விழா நகர் , தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் , 6/641 - 1, திருச்சி ரோடு , நாமக்கல் 
டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . - மனுதாரர் . 


Versus 
1 . கோமதி , வயது 44 , க/ பெ . லேட் . மணி என்கிற வெங்கடாசலம் , க. எண் .21- ஏ , அருணாச்சலம் தெரு , சந்தப்பேட்டைப் புதூர் , 
நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

2 . பிரியா , வயது 24 , த/ பெ . லேட் . மணி என்கிற வெங்கடாசலம் , க . எண் .21 - ஏ , அருணாச்சலம் தெரு , சந்தப்பேட்டைப் புதூர் , 
நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

3 . மோனிஷா, வயது 20 , த / பெ . லேட் . மணி என்கிற வெங்கடாசலம் , க . எண் .21 - ஏ , அருணாச்சலம் தெரு , சந்தப்பேட்டைப் புதூர் , 
நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

4 . சாரதா , வயது 45 , க/ பெ . லேட் மணிவேல் , க . எண் 5 , மேற்கு வீதி , புகலூர் எஸ் . எப் . செம்படாம்பாளையம் , புஞ்சை புகலூர் , கரூர் 
வட்டம் , கரூர் மாவட்டம் . 

5 . மாலினி, வயது 20 , க/ பெ . லேட் மணிவேல் , க . எண் 5 , மேற்கு வீதி , புகலூர் எஸ் . எப் . செம்படாம்பாளையம் , புஞ்சை புகலூர் , கரூர் 
வட்டம் , கரூர் மாவட்டம் . 

6 . ஜெயந்தி , வயது 49, க / பெ . லேட் மணிவேல் முன்னாள் மனைவியும் , லேட் கோபிநாத் தாயார் , க .எண் 128 /30 சி2ஏ , சாமிகவுண்டர் 
காலனி , சேந்தமங்கலம் ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

7 . கௌரிஷங்கர் , வயது 31 , த/ பெ . லேட் மணிவேல் , க . எண் 128 / 30 சி2எ , சாமிகவுண்டர் காலனி, சேந்தமங்கலம் ரோடு , நாமக்கல் 
டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

8 . சந்திரன் , வயது 42 , த / பெ . கந்தசாமிகவுண்டர் , க . எண் 1/71 , செங்காளிகவுண்டனூர், மரூர்பட்டி அஞ்சல் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . - எதிர்மனுதாரர் . 


182 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI - Sec . 3( a ) 


புரவென்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் பிரிவுகள் 6 மற்றும் 9 ன்படி 1 - ம் எதிர்மனுதாரரை நொடிப்புநிலை அடைந்தவராக (Insolvent ) 
தீர்மானம் செய்து உத்தரவு பிறப்பித்தும் , மனு சொத்தை அபிஷியல் ரிசீவர் வசம் ஒப்படைக்க தக்க உத்தரவு பிறப்பிக்கும் படி மனுதாரர் 
தாக்கல் செய்துள்ள மனுவானது 21 - 1 - 2019 அன்று வாய்தா போடப்பட்டுள்ளது என்பதற்கான அறிவிப்பு . 


சார்பு நீதிமன்றம் , நாமக்கல் , 
2018 நவம்பர் 28 . 


M . E . PADMA , 
முதன்மை சார்பு நீதிபதி . 


(I. P. No . 17 /2018 ) 

( D . No. 1265/2018 ) 
No . VI- 3(a )/ 220/2018 . 

1 . ராஜ்குமார் , வயது 43 , த / பெ . ஜெயராமன் , க . எண் . 17ஏ , காசியார் தெரு , 5 கிராஸ் , பரமத்தி ரோடு , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் 
மாவட்டம் . -- மனுதாரர் . 


Versus 
1 . சுப்ரீம் பவுல்டரி பிரைவேட் லிமிடெட் , பிசி டவர்ஸ் , இரண்டாம் தளம் , கதவு எண் . 140 , பெருந்துறை ரோடு , ஈரோடு தாலுக்கா 
மற்றும் ஈரோடு மாவட்டம் - 638 011 . 

2 . கோபிநாத் , வயது 36 , எஸ் . எம் . என் . புட்ஸ் , கதவு எண் 3/81 திருச்செங்கோடு ரோடு , நாமக்கல் - 637 001 . 
3 . ராஜன் , வயது 40 , இளையபுரம் , கரடிப்பட்டி அஞ்சல் , வேலக்கவுண்டம்பட்டி வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

4 . நியூ ஸ்டெர்லிங் பவுல்ட்ரி பார்ம் , (உரிமையாளர் கணேஸ் நாடார் ) 50 திருச்சி ரோடு , மேட்டுப்பட்டி , வளையப்பட்டி அஞ்சல் , நாமக்கல் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

5 . ரவி , வயது 45 , கதவு எண் . 132 /7 , தாரணீஸ் பீட்ஸ் , உடுப்பம் ரோடு , புதன் சந்தை , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 
6 . ஏபி அக்ரோடெக் (உரிமையாளர் கோபிநாத் ( 36 ), கதவு எண் 3/ 81 , திருச்செங்கோடு ரோடு , நாமக்கல் - 637 001 . 
7 . ஹீ சாய் டிரேடர்ஸ் , கதவு எண் . 10 இரண்டாம் தளம் , தம்பு செட்டி தெரு , சென்னை - 600 001 . 

8 . சபாபதி கவுண்டர் , வயது 55 , த/ பெ . ராமசாமி , கைலசாம்பாளையம் கிராமம் , புதுப்பட்டி அஞ்சல் , ராசிபுரம் தாலுக்கா, நாமக்கல் 
மாவட்டம் . 

9 . ராமலிங்கம் , வயது 40 , த / பெ . சுப்பரமணியன் , கதவு எண் . 8/135 , குப்பண்ண பவுல்ட்ரி பார்ம் , முத்துர் , ஆலம்பாளையம் அஞ்சல் 
638 105 , காங்கேயம் தாலுக்கா, திருப்பூர் மாவட்டம் . - எதிர்மனுதாரர்கள் . 

புரவென்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் பிரிவுகள் 10,11 மற்றும் 13 ன்படி மனுதாரர் கடன் பெற்றவர் என்ற வகையில் மனுதாரரை 
நொடிந்தவர் என்று தீர்மானித்து தக்க உத்தரவு பிறப்பிக்க மனுதாரர் தாக்கல் செய்துள்ள மனுவானது 21 - 1 - 2019 அன்று வாய்தா 
போடப்பட்டுள்ளது என்பதற்கான அறிவிப்பு . 


சார்பு நீதிமன்றம் , நாமக்கல் , 
2018 நவம்பர் 28 . 


M . E . PADMA , 
முதன்மை சார்பு நீதிபதி . 


( I. P. No . 25 / 2018 ) 

( D . No. 1265/2018) 
No. VI- 3( a)/ 221/ 2018 . 

சம்பூரணம் , வயது 45 , க / பெ . பெ . ராஜேந்திரன் , க . எண் . 5/ 431, ராஜீவ்காந்தி நகர் , சேலம் சாலை , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . - மனுதாரர் . 


Versus 
1 . இந்திராணி வயது , 45 , நெ . 5/ 181 , என் . ஜி . ஜி . ஓ . காலனி , முருகன் கோவில் பின்புறம் , சேலம் ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

2 . எட்டம்மாள் ( எ ) லட்சுமி , க . எண் . 5/ 435 , ராஜீவ் காந்தி நகர் , முருகன் கோவில் பின்புறம் , சேலம் ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் 
வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

3 . சதீஸ் , வயது 30 , த/ பெ . தந்தை பெயர் தெரியவில்லை , க . எண் . 16/190 , புதுவெள்ளாந் தெரு , பெரிய காலனி , திருமலைப்பட்டி 
அஞ்சல் , சேந்தமங்கலம் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

4 . சரவணன் , வயது 42 , க . எண் . 5 /3/66 , குறிஞ்சி நகர் , முருகன் கோவில் பின்புறம் , சேலம் ரோடு , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 


Dec . 5 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


183 


5 . வளர்மதி , வயது 50 , க/ பெ . ராமதாஸ் , க . எண் . 5/432, ராஜீவ் காந்தி நகர் , முருகன் கோவில் பின்புறம் , சேலம் ரோடு , நாமக்கல் 
டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

6 . பாப்பு , வயது , 60 , க/ பெ . முத்துசாமி , க . எண் . 5/255 , ராஜீவ் காந்தி நகர் , முருகன் கோவில் பின்புறம் , சேலம் ரோடு , நாமக்கல் 
டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

7 . குணா , வயது 40, த/ பெ . சுந்தரேஸ் , க . எண் . 2/ 170 , குட்டை தெரு , சின்ன முதலைப்பட்டி கம்பலாய் , முதலைப்பட்டி அஞ்சல் , 
நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

8 . ராமசாமி , வயது 60 , ஆண்டவர் பைனான்ஸ் பங்குதாரர் , ராமாவரம்புதூர் , நாமக்கல் டவுன், நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

9 . மகேஸ்வரன் , வயது 50, ம/ பெ . சோபனா, எல்ஐசி முகவர் , பழைய ஆர்டிஓ அலுவலகம் எதிர் , சேலம் ரோடு , நாமக்கல் வட்டம் , 
நாமக்கல் மாவட்டம் . 

10 . அன்புசெல்வன் , வயது 30 , கொண்டிசெட்டிப்பட்டி , மோகனூர் சாலை , நாமக்கல் நகர் . 
11 . முருகானந்தம் , வயது 48 , ம/ பெ . கௌரி , கணேசபுரம் , திருச்சி சாலை , நாமக்கல் டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

12 . மாதேஸ்வரி, வயது 50 , க/ பெ . கந்தசாமி , க . எண் . 5/255 , ராஜீவ் காந்தி நகர் , முருகன் கோவில் பின்புறம் , சேலம் ரோடு , நாமக்கல் 
டவுன் , நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . 

13 . பாஸ்கரன் , வயது 50 , மேனேஜர் , க . எண் . 5/ 189 - 5 , ஹீ வெங்கடேஸ்வரா இன்வெஸ்ட்மென்ட்ஸ் , கே . பி . எஸ் . பில்டிங் , என் . ஜி . ஜி . ஓ 
எஸ் காலனி, சேலம் ரோடு , நாமக்கல் டவுன், நாமக்கல் வட்டம் , நாமக்கல் மாவட்டம் . - எதிர்மனுதாரர்கள் . 

புரவென்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் பிரிவுகள் 9 மற்றும் 10 ன்படி மனுதாரரை இன்சால்வெண்ட்டாக தீர்மானித்து தக்க உத்தரவு 
பிறப்பிக்க மனுதாரர் தாக்கல் செய்துள்ள மனுவானது 21 - 1 - 2019 அன்று வாய்தா போடப்பட்டுள்ளது என்பதற்கான அறிவிப்பு . 


சார்பு நீதிமன்றம் , நாமக்கல் , 
2018 நவம்பர் 28 . 


M . E . PADMA , 
முதன்மை சார்பு நீதிபதி . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


